GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


(Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 2 . 40 Paise . 


E 
TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RE 


RNMENT 


LED 


ILNADU 


SGOVE 


SRL 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TO 


TIUMPHS 


No. 14 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 9 , 2014 
Panguni 26 , Vijaya, Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication 


Pages. 
378 -379 


Industrial Tribunal for Adjudication 

PUBLIC (S . C .) DEPARTMENT 


379 -380 


Official Secrets Act . 


Declaration of the premises of M /s . Indian Oil Corporation Limited Repeater- cum 

Cathodic Protection Station located at Vengal, Athangikavanur and Punnapakkam 
Village , Uthukottai Taluk, Tiruvallur District 


381 


D .T. P. - 11-2 ( 14 ) — 1 


[377 ] 


378 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . கோரிக்கை - 3 
Industrial Disputes between workmen and Managements தொழிலாளர்களுக்கு 1936 - ம் ஆண்டு புள்ளியின் 
referred to Labour Courts for Adjudication . 

அடிப்படையில் புள்ளி ஒன்றுக்கு ரூ . 1 அகவிலைப்படியாக வழங்க 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அம்பாஸிடர் பல்லவா , சென்னை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
[ அரசாணை (டி ) எண் 91 , தொழிலாளர் மற்றும் 

கோரிக்கை - 4 
வேலைவாய்ப்பு ( அ - 1) த் துறை , 24 பிப்ரவரி 2014 , மாசி 12 , 
விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 

தொழிலாளர்களுக்கு மொத்த ஊதியத்தில் 30 சதவிகிதம் 
வருடாந்திர ஊதிய உயர்வாக வழங்கவும் , அதனை அடிப்படை 

சம்பளத்துடன் இணைத்து வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் 
No . II (2 )/ LE / 299/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , அம்பாஸிடர் பல்லவா , 

பிறப்பிக்க . 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , அம்பாஸிடர் பல்லவா 
தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற் சங்கத்துக்குமிடையே தொழிற் கோரிக்கை - 5 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழிலாளர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு சர்விஸ் வெயிடேஜ் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது தொகையை நிர்ணயித்து அதனை அடிப்படை சம்பளத்துடன் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; சேர்த்து வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947) 10( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் கோரிக்கை -12 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

மாதந்தோறும் அனுமதிக்கப்பட்ட விடுப்பினை தவிர்த்து 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

விடுப்பில்லாமல் பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

அட்டென்டன்ஸ் போனஸாக ரூ . 1000 / - வழங்கக்கோரும் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பிறப்பிக்க . 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

கோரிக்கை - 14 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . தொழிலாளர்களுக்கு குழந்தைகள் படிப்புக்கு கல்வி உதவித் 

தொகையாக ரூ . 5000 / - ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
இணைப்பு 

கோரிக்கை - 15 
எழுவினா 

தொழிலாளர்களுக்கு சுற்றுலா அலவன்ஸ் (LTA ) ஆண்டுதோறும் 
கோரிக்கை - 1 

ஏப்ரல் மாதத்தில் ரூ . 10 , 000/ - வழங்குமாறு கோருவது 

நியாயமானதுதானா ? ஆமெனில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க . 
தொழிலாளர்களுக்கு கிரேடு வாரியாக அடிப்படை சம்பளம் 
நிர்ணயம் செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை கோரிக்கை - 16 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

சிறந்த தொழிலாளிக்கு வழங்கும் பரிசுத்தொகையை 
Grade- 1 1000 - 250 - 1500 - 500 - 2000 - 750 - 2500 

ரூ . 10000/ - ஆக உயர்த்தி தர கோருவது நியாயமானதுதானா ? 

ஆமெனில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க . 
Grade- 2 1200 - 400 - 2200 - 800 - 3200 - 1200 - 4200 

கோரிக்கை - 17 
Grade- 3 1300 - 500 - 2300 - 1000 - 3300 - 1500 - 4300 

அதிக மதிப்பெண் பெறும் தொழிலாளியின் குழந்தைக்கு 
Grade- 4 2400 - 750 - 3400 - 1500 - 4400 - 2000 - 5400 வழங்கும் பரிசுத்தொகையை ரூ .5 ,000/ - ஆக உயர்த்தி வழங்க 

கோருவது நியாயமானதுதானா ? ஆமெனில் தகுந்த உத்தரவு 
Grade-5 2500 - 1000 - 3500 - 2000 - 4500 - 3000 - 5500 பிறப்பிக்க . 
Grade-6 2750 - 1500 - 3750 - 2500 - 4750 - 3500 - 5750 கோரிக்கை - 26 
Grade- 7 4000 - 2000 - 5000 - 3000 - 6000 - 4000 - 7000 தொழிலாளர்களுக்கு 2 ஷூ மற்றும் 2 செட் சாக்ஸ் 

ஆண்டுதோறும் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கோரிக்கை - 2 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

கோரிக்கை -27 
தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கிவரும் கூடுதல் 
அடிப்படை சம்பளம் என்ற தொகையினை அடிப்படை தொழிலாளர்களுக்கு ரெயின் கோட் வழங்கக்கோரும் 
சம்பளத்துடன் இணைக்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . உரிய உத்தரவு பிறப்பிக்க . 


April . 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


379 


கோரிக்கை - 29 

இணைப்பு 
இரவு ஷிப்ட் மற்றும் பிரேக் ஷிப்ட்க ளில் பணிபுரியும் 

எழுவினாக்கள் 
தொழிலாளர்களுக்கு ரூ . 100 ஷிப்ட் அலவன்சாக கோருவது கோரிக்கை எண் - 1 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

தற்போது கணக்கிடப்படும் மணிக்கணக்கு ஊதிய முறையை 
கோரிக்கை - 33 

மாற்றி மாத ஊதியமாக கணக்கிட்டு வழங்கப்படவேண்டும் என்றும் , 

மணிக்கணக்கு தொழிலாளர்களுக்கு அடிப்படை ஊதியத்தினை 
தொழிலாளியின் திருமணத்தின் போது அன்பளிப்பாக 

உயர்த்தி ரூ . 9 , 087/ - மாத ஊதியமாக நிர்ணயம் 
ரூ . 10 , 000 / - ம் அவரது குடும்ப உறுப்பினர் திருமணத்திற்கு செய்யப்படவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அன்பளிப்பாக ரூ . 5 , 000 வழங்க வேண்டும் என்று கோரும் நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

கோரிக்கை எண் - 2 
உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
கோரிக்கை - 37 

தற்போது நடைமுறையில் உள்ள 12( 3) ஒப்பந்தம் முடிவடையும் 

தேதியான 06 - 07 - 2013 - க்கு மறுநாள் 07 - 07 - 2013 முதல் புதிய 
தீபாவளி பண்டிகைக்கு பரிசு பொருள் தராமல் ரூ .1500 - க்கு 

ஊதிய உயர்வு ஒப்பந்தம் அமலுக்கு வரவேண்டும் என்ற 
பரிசு கூப்பன் வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் - 4 
கோரிக்கை - 42 

தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய உயர்வாக மாதம் 
“ நள்ளிரவு பணி முடிக்கும் தொழிலாளர்கள் வீடு திரும்பி 

ஒன்றுக்கு ரூ . 20 , 000 / - வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
செல்ல சென்னை சென்ட்ரல் இரயில் நிலையம் வரை வாகன 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
வசதி ஏற்பாடு செய்து தர கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை பிறப்பிக்கவும் . 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் - 5 
கோரிக்கை - 46 

தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மொத்த ஊதியத்தில் 40 % 
ஊதிய உயர்வு உள்ளிட்ட பணப்பயன்களை எந்த தேதி முதல் அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் என்றும் , வருடாந்திர 
கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யவும் . அடிப்படை சம்பள ஊதிய உயர்வு வருடத்திற்கு ரூ .100 என்றும் , 

இந்த உயர்வு 25 ஆண்டுகள் வரை என்பதை மாற்றி , ஓய்வு 

பெறும் காலம் வரை வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் 
Disputes between Workmen and Managements referred கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
to Industrial Tribunal for Adjudication . 

பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் - 6 
எம் . ஆர் .எப் லிமிடெட் , சென்னை 

1 . தொழிலாளர்களுக்கு தற்போதுள்ள சர்வீஸ் வெயிட்டேஜ் 
[ அரசாணை ( டி ) எண் 108 , தொழிலாளர் மற்றும் 

முறையில் மாற்றம் செய்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஸ்லாப் 
வேலைவாய்ப்பு ( அ - 2) த் துறை, 21 மார்ச் 2014 , பங்குனி 7 , 

மாறும் வகையிலும் , ஸ்லாப் முடிந்த அந்த மாதத்தில் இருந்தே 

அடுத்த ஸ்லாப் தொகை கிடைக்கும் வகையிலும் மாற்றம் 
விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 . ) 

செய்யவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
No . II(2 )/LE/ 300 /2014. - இந்த ஆணையின் இணைப்பில் 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , எம் . ஆர் . எப் லிமிடெட் , 

2 . தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் வெயிட்டேஜாக தற்போது 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , எம் . ஆர். எப் தொழிலாளர் 

வழங்கப்பட்டுவரும் ரூ . 1585 / - ஐ உயர்த்தி ரூ . 3, 585 / - ஆக 
சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கருதுவதாலும் ; 

3 . தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் பெனிப்பிட்டாக தற்போது 
மேற்சொன்ன தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 

வழங்கப்பட்டுவரும் ரூ . 450 / - ஐ உயர்த்தி ரூ . 1000 / - ஆக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய கோரிக்கை எண் - 7 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

1 . 20 ஆண்டுகள் பணி முடித்த உற்பத்தி மற்றும் பொறியியல் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு துறை தொழிலாளர்களுக்கு அவர்கள் திறமைக்கேற்ப பதவி உயர்வு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை வழங்கப்படவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

பிறப்பிக்கவும் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

2 . ஒவ்வொரு துறையிலும் உள்ள மூத்த தொழிலாளர்களை 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

சூப்பர்வைசர்களுக்கு மாற்றாக லீடிங்ஹேண்ட் ஆக 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

நியமிக்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

பிறப்பிக்கவும் . 


380 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


கோரிக்கை எண் - 8 

ரூ . 20 ,000 / - ஆக வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் 
தொழிலாளர்களுக்கு விடுபட்ட 1400 புள்ளிகளையும் சேர்த்து 

| பிறப்பிக்கவும் . 
புள்ளி ஒன்றுக்கு 75 பைசா வீதம் பஞ்சப்படி கணக்கிட்டு 
வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 2 . தொழிலாளர்களுக்கு போக்குவரத்துப்படியாக மாதமொன்றிற்கு 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . தற்போது வழங்கப்பட்டுவரும் ரூ . 175 / - ஐ உயர்த்தி மாதம் 

ரூ . 1000 / - ஆக வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை எண் - 9 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்க ஊதியத் 

பிறப்பிக்கவும் . 
தொகை நேரடியாக சம்பளத்துடன் இணைக்கப்படவேண்டும் என்ற 

3 . தொழிலாளர்களுக்கு வீட்டுவாடகைப் படியாக 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

மாதமொன்றிற்கு தற்போது வழங்கப்பட்டுவரும் ரூ . 2 ,025/ - ஐ 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

உயர்த்தி ரூ . 8 , 000/ - ஆக வழங்கவேண்டும் என்ற 
கோரிக்கை எண் - 10 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர்களுக்கு கல்விப்படியாக தற்போது 
வழங்கப்பட்டுவரும் ரூ . 5 ,000 / - ஐ உயர்த்தி ரூ . 30 , 000 / - ஆக 

கோரிக்கை எண் - 21 ) 
வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுவரும் வருகை 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

பதிவு ஊக்குவிப்பு சம்பளத்திற்கு பதிலாக 25 கிலோ முதல் தர 
கோரிக்கை எண் - 11 

அரிசியும் , 7 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெயும் 

வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிலாளர்களுக்கு ஓய்வுகால நிதியாக தற்போது நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
வழங்கப்பட்டுவரும் ரூ . 150/ - ஐ உயர்த்தி ரூ . 200 / - ஆக 
வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

கோரிக்கை எண் - 23 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர்களுக்கு சோப் , தேங்காய் எண்ணெய் மற்றும் 
கோரிக்கை எண் - 12 

ஊட்டச்சத்து பானம் ஆகியவை வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
1 . தொழிலாளர்களுக்கு சமூக நலநிதியாக தற்போது பிறப்பிக்க . 
வழங்கப்பட்டுவரும் ரூ . 30/ - ஐ உயர்த்தி ரூ . 60/- வழங்கவேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

கோரிக்கை எண் - 24 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

( i) திருமணக் கடன் 
2 . தொழிலாளர்களுக்கு மனமகிழ்மன்ற நிதியாக தற்போது தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2 இலட்சத்தை திருமண கடனாக 
வழங்கப்பட்டுவரும் ரூ . 20 / - ஐ உயர்த்தி ரூ . 100 / - ஆக அளித்து அதனை 60 மாத தவணைகளில் பிடித்தம் 
வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை செய்யவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் - 14 

( ii ) வெள்ளி தட்டு விருது 
தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையாக தற்போது 

தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கிவரும் வெள்ளி தட்டு 

விருது , தங்க விருதுக்கான கால அளவை மாற்றி 15 வருடம் 
வழங்கப்பட்டுவரும் ரூ . 291/ - ஐ உயர்த்தி ரூ . 600/ - ஆக 
வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

பணி முடுத்தோருக்கு வெள்ளி தட்டு விருதும் , 25 வருடம் பணி 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

முடித்தோருக்கு தங்க விருதும் , 30 வருட பணி முடித்தோருக்கு 

பிளாட்டினம் விருதும் வழங்கப்பட வேண்டுமென்ற 
கோரிக்கை எண் - 16 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர்களுக்கு தொழிற்கூட முன்னேற்ற ஊக்க 
ஊதியத்தினை உயர்த்தி வருடத்திற்கு ரூ . 8000/ - ஆக கோரிக்கை எண் - 29 
வழங்கவேண்டும் என்றும் , CMD அவார்டு தொகை கணக்கிடும் EDLI திட்டம் மாற்றி அமைக்க கோருவது மற்றும் இறப்பு 
முறை மேம்படுத்தப்பட்டு ஒப்பந்தமாக்கப்பட வேண்டும் என்ற நிவாரணமாக ரூ . 100 / - மாதந்தோறும் வழங்க கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
கோரிக்கை எண் - 17 

கோரிக்கை எண் - 30 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பண்டிகை கால வருடந்தோறும் வழங்கப்படும் சைக்கிள் டயருக்கு பதிலாக 
முன்பணம் அனைத்து படிகளுடன் சேர்த்து முழு ஊதிய மோட்டார் சைக்கிள் டயர் வழங்கப்படவேண்டுமென்ற 
தொகையாக வழங்கி அதனை 10 மாத தவணைகளில் பிடித்தம் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
செய்யப்படவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் - 18 

மோகன் பியாரே , 
1 . தொழிலாளர்களுக்கு விடுப்பு பயண படியாக இரண்டு 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
வருடத்திற்கு ஒருமுறை தற்போது வழங்கப்பட்டுவரும் 
ரூ . 4,400/ - ஐ உயர்த்தி இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை 


April. 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


381 


PUBLIC (S. C ) DEPARTMENT 


THE SCHEDULE 


Declaration of the Premises of M / s. Indian Oil Corporation 

Limited , Repeater -cum -Cathodic Protection Station 
located at Vengal, Athangikavanur and Punnapakkam 
Village , Uthukottai Taluk , Tiruvallur District under the 
Official Secrets Act. 


The Premises of M /s . Indian Oil Corporation Limited , 

Repeater -cum -Cathodic Protection Station , Vengal, 
Athangikavanur and Punnapakkam Villages , Uthukottai 
Taluk , Tiruvallur District 


( 2 ) 


( 3 ) 


[G . O . Ms No. 209 , Public (S . C .), 17th March 2014 ] 

No. II( 2)/PUSC / 301/ 2014 . — Whereas, in the opinion of the 
Government of Tamil Nadu , it is necessary to declare the 
premises of M /s . Indian Oil Corporation Limited , Repeater- cum - 
Cathodic Protection Station , located at Vengal, Athangikavanur 
and Punnapakkam Villages , Uthukottai Taluk , Tiruvallur District 
to the extent of 0 . 15 . 0 hectares situated in Survey 
Nos . 235 / 1B and 6 /2B as specified in the Schedule below as 
a " prohibited place " under sub -clause (d ) of clause (8 ) of Section 
2 of the Official Secrets Act, 1923 (Central Act XIX of 1923) 
on the ground that information with respect thereto , or the 
destruction or obstruction thereof, or interference therewith , 
would be useful to an enemy; 


Name of the 

Area with 

Boundary 
place 

description particulars 
( 1) 
M /s. Indian Oil Name of the Village : North by 
Corporation 

Athangikavanur S .No . 235 / 1A 
Limited , Repeater - Name of Taluk : South by 
cum -Cathodic Uthukottai 

S .No . 235/ 1A 
Protection 

Name of the District: West by 
Station , Vengal, Tiruvallur 

Punnapakkam 
Athangikavanur, Survey Number : Village, 
and Punnapakkam 235 /1B 

S .No. 6 / 2B , owned 
Villages , Uthukottai Total Area : 

by Indian Oil 
Taluk. Tiruvallur 0 . 05 ,5 hectares Corporation 
District 

Limited . 


And whereas in pursuance of clause ( 1 ) of Article 258 of 
the Constitution of India , the Government of India , Ministry of 
Home Affairs , have in their Notification No. S . O . 1285 , dated 
the 4th May 1963, published in the Gazette of India , dated the 
11th May 1963, entrusted to the Government of Tamil Nadu , 
the functions of the CentralGovernment in relation to any matter 
specified in sub - clauses (c ) and (d ) of clause (8 ) of Section 
2 of the Official Secrets Act, 1923 (Central Act XIX of 1923 ) ; 


East by: 
Athangikavanur 
Punnapakkam 
Highways 


Now , Therefore , in exercise of the powers conferred by 
sub -clause (d ) of clause (8 ) of Section 2 of the Official Secrets 
Act, 1923 (Central Act XIX of 1923 ), the Governor of 
Tamil Nadu hereby declares, with effect on and from the date 
of publication of this Notification in the Tamil Nadu Government 
Gazette , the premises of M /s . Indian Oil Corporation Limited , 
Repeater- cum - Cathodic Protection Station at Vengal, 
Athangikavanur and Punnapakkam Villages, Uthukottai Taluk , 
Tiruvallur District , to the extent of 0 . 15 .0 hectares , situated in 
Survey Nos. 235 / 1B and 6 /2B as specified in the Schedule 
below , to be a "prohibited place " for the purposes of the said 
Act: 


Name of the North by: 
Village : 

S .No. 5 /2 
Punnapakkam 

South by : 
Name of the Taluk : S .No . 6 / 2A 
Uthukkottai 

West by: 
Name of the District : S .No . 6 / 2A 
Tiruvallur 

East by: 
Survey Number: Athangikavanur 
6 /2B 

Village 
Total Area : 

S .No. 235 /1B 
0 .09. 5 hectares owned by 

Indian Oil 
Corporation 
Limited . 


Total 


= 


0. 15.0 hectares. 


SHEELA BALAKRISHNAN , 

Chief Secretary . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


